





AL 


| - திருவள்ளுவராண்டு 2023 (ஆங்கீரச ஆண்டு) ஆவணித்‌ திங்கள்‌ 





i இராமன்‌, een பரதன்‌, சத்ருகனன்‌ ஆகியோரின்‌ பிறப்புக்‌ காட்சி, 
$ வம்‌ பட்ட இ.பி. 17-ஆம்‌ நூற்றாண்டு. 


் காலாண்டிதழ்‌ - 35 ஜ்‌ ( 1992, ஆகஸ்ட்‌ திங்கள்‌ ) விலை ரூ. fe -50 
தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை 





2 .... கல்வெட்டுக்‌ காலாண்டு இதழ்‌ - 35 


இக்காசுகளை அடுத்து இப்பகுதியில்‌ கி.பி.12-ஆம்‌ நூற்றாண்டு 
வாக்கில்‌ வெளியிடப்பட்ட சில காசுகள்‌ தான்‌ கண்டெடுக்கப்‌ 
பட்டுள்ளன. இக்காசுகள்‌ வெள்ளியால்‌ ஆனவை. இவற்றில்‌ ஒரு . 
பக்கம்‌ “வீரகேரளஸ்ய? என்ற நாகரி வாசகம்‌ இரு வரிகளிலும்‌, 
இவ்வரிகளுக்கு இடையில்‌ இடப்புறமாக ஊர்ந்து செல்லும்‌ முதலை 
யின்‌ உருவமும்‌ பொ றிக்கப்பட்டிருக்கின்‌ றன. இது முதலையின்‌ 
உருவம்‌ இல்லை ஒரு பூ ட TE என்று அண்மை 
யில்‌ கூறப்பட்டுள்ளது. மறு பக்கத்தில்‌ “ஸ்ரீ கண்டராங்குசஸ்ய”' 
என்ற நாகரி வாசகம்‌ இரு வரிகளிலும்‌, அவ்வரிகளுக்கிடையில்‌ 
கலசமேோ அல்லது கும்பமோ பொறிக்கப்பட்டு காணப்படுகின்‌ றது. 
இந்நாணயங்கள்‌ கேரள மன்னன்‌ வீரகேரளவன்மரால்‌ (க.பி.1127) 
வெளியிடப்பபட்டிருக்கலாம்‌ என்று கருதப்படுகிறது. “கண்டராங்‌ 
EM’ என்ற வாசகம்‌ கண்டர்களுக்கு (களப்பிரர்களுக்கு ) அங்கம்‌ 
போன்றவன்‌ என்று கொள்ளப்ப்டுகிறது. 


பிற்காலத்தில்‌ அதாவது கி. பி. 15— 16-ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ 
ஆட்சிபுரிந்த வேணாடு மன்னர்களால்‌ வெளியிடப்பட்ட சில காசுகள்‌ 
கண்டெடுக்கப்பட்டிருக்கின்‌ றன. கலியுகராமன்‌, சேரகுலராமன்‌: 
பாஸ்கரவர்மன்‌, மார்த்தாண்டவர்மன்‌ ஆகியோர்‌ காலத்தில்‌ வெளி 
யிடப்பட்ட  காசுகளாகும்‌ இவை. இக்காசுகள்‌ சென்ற லை 
அண்டுகளுக்கு முன்பு வரை. பிற்காலப்‌ பாண்டியர்களால்‌ வெளி 
யிடப்பட்டவை என்று கருதப்பட்டு வந்தன.” அண்மைக்‌ காலத்தில்‌ 
தான்‌ இவை சேர மன்னர்களால்‌ வெளியிடப்பட்டவை என்று 
நிரூபிக்கப்பட்டன.” மேற்கூறியவற்றில்‌ ''கலியுகராமன்‌'' என்று 
பொறிக்கப்பட்டுக்‌ காணும்‌ காசு மட்டும்‌ பாண்டிய மன்னனைத்‌ 
தான்‌ சார்ந்திருக்கவேண்டும்‌ போன்று தோன்றுகிறது. ஏனெவில்‌ 
இ.பி.16-அம்‌ நூற்றாண்டில்‌ ''அன்றாடு வழங்கும்‌ நென்மேலி 
கலியுகராமன்‌ பணம்‌' என்று குறிப்பிடப்படுகிறது. நென்மேலி 
என்று இங்கு குறிப்பிடப்படுவது நெல்வேலி என்ற ஊரைக்‌ குறிப்‌ 
பிடுவதாகும்‌. கி. பி. 16-ஆம்‌ நூற்றாண்டில்‌ திருநெல்வேலிப்‌ பகுதி 
யில்‌ பாண்டியர்களில்‌ ஒரு பிரிவினர்‌ ஆண்டு வந்தனர்‌. ஆதலால்‌ 
நெல்வேலியிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கும்‌ இந்நாணயம்‌ 
பாண்டியர்களால்‌ வெளியிடப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. நெல்வேலி 
மாறன்‌ என்னும்‌ பாண்டிய மன்னன்‌ இ.பி. 1552 முதல்‌ 1564 வரை 
ஆட்சி புரிந்துள்ளான்‌. அவனால்‌ இக்காசு வெளியிடப்பட்டிருக்க 
லாம்‌. இக்காசில்‌ Dra உருவம்‌ காணப்படுவது சேர நாட்டில்‌ 
புழக்கத்தில்‌ உள்ளது என்று காட்டுவதற்காக இருக்கலாம்‌. சோழ 
மன்னன்ர்‌ முதலாம்‌ இராஜராஜன்கூட தம்‌ காசுகளில்‌ “திருவடி” 


